Kerala Gazette No. 24 dated 13th June , 2017 . 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


GOVERN 


பங்கலம் 


MENT OF 


KERALA 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 


எண் 5034/ ச . இ . எ . 1/2016 சட்ட 


அறிக்கை 

2016 மார்ச் 4 
ம் . திருவனந்தபுரம் , - 

1191 கும்ப ம் 20 / 
1937 பால்குணம் 14 . 


கேரள மாநில சட்டமன்றப் பேரவையின் பின் வரும் சட்டம் 
பொதுமக்களின் அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டமன்றப் 
பேரவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2016 மார்ச் 4ஆம் தேதி 
ஆளுநரின் அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


டி . சாஜு , 
சட்டத்துறை சிறப்பு செயலாளர் . 


2016- ன் சட்ட 


ம் எண் 7 


2016 - ன் கேரள நிதி வினியோக சட்டம் 


2015 - 2016- ம் நிதியாண்டின் பணிகளுக்காக கேரள மாநில தொகுநிதி 
யிலிருந்து சில தொகைகளை வழங்கவும் வினியோகம் செய்யவும் 
அதிகாரப்படுத்தும் ஒரு சட்டம் . 

முகவுரை. - 2015- 2016- ம் நிதியாண்டின் பணிகளுக்காக கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து மேலும் சில தொகைகளை வழங்குவதற்கும் வினியோகம் 
செய்வதற்கும் அதிகாரப்படுத்துவது தேவையாக இருப்பதால் ; 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஏழாவது ஆண்டில் பின்வருமாறு சட்டம் 
இயற்றப்படுகிறது : 


1 . சுருக்கப்பெயர் . -- இந்தச்சட்டம் 2016 - ன் கேரள நிதி வினியோக 
சட்டம் என அழைக்கப்படலாம் . 


2 . 2015 - 2016 நிதி ஆண்டிற்காக கேரள மாநில தொகு நிதியிலிருந்து 
6881, 60, 66 ,000 ரூபாய் வழங்குதல் . - 2015-2016 நிதியாண்டில் வரும் பல்வேறு 
செலவுகளை எதிர்கொள்வதற்காக , அட்டவணையின் ( 2) - வது கட்டத்தில் 
குறிப்பிடப்பட்டுள்ளபணிகள் மற்றும் தேவைகள் தொடர்பாக அட்டவணையின் 
( 3) -வது கட்டத்தில் குறிப்பிடப்பட்ட தொகைக்கு மிகாததும் , மொத்தம் 
ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று கோடி அறுபது இலட்சத்தி 
அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் மட்டும் வருவதான தொகைகள் கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து வழங்கவும் வினியோகிக்கவும் செய்யலாம் . 


3 . நிதி ஒதுக்கீடு: - இந்த சட்டத்தின்படி கேரள மாநில தொகுநிதியிலிருந்து 
வழங்குவதற்கும் வினியோகம் செய்வதற்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள 
தொகைகள் 2015 - 2016 நிதி ஆண்டு தொடர்பாக அட்டவணையில் 
கூறப்பட்டுள்ள பணிகள் மற்றும் தேவைகளுக்காக வினியோகிக்கலாம் . 


12 


அட்டவணை (பிரிவுகள்2மற்றும்3பார்க்கவும்) 


(2) 


வரிசைதேவை எண்எண் 


பணிகளும் தேவைகளும் 


(3)| மிககூடாததொகைகள் சட்டமன்றப்தொகுநிதியில் பேரவையினால்கட்டணம் வாக்களிக்கப்பட்டதுசுமத்தப்பட்டது 
(ரூபாய்) 

(ரூபாய்) 


மொத்தம் 


(ரூபாய்) 


1,30,00,000 


27,41,000 


1,57,41,000 


2,52,19,000 


16,20,00,000 


18,72,19,000 


13 


9,19,000 


1,59,99,000 


1,69,18,000 


Iமாநிலசட்டப்பேரவைவருவாய் IIமாநிலஆட்சித் 

வருவாய் தலைவர்கள், அமைச்சர்கள், தலைமையிட 

அலுவலர்கள் IIIநீதிநிர்வாகம் 

வருவாய் 
Vதேர்தல்கள் 

வருவாய் 
Vவேளாண்மை 

வருவாய் வருவாய்வரிமற்றும் 

விற்பனைவரி vநிலவரி 

வருவாய் 
VII 
முத்திரைத்தாளும் வருவாய் 

பதிவும் 


67,51,00,000 


67,51,00,000 


6,00,00,000 


4,79,11,000 


10,79,11,000 


2,00,00,000 


2,00,00,000 


7 


1,35,000 


1,35,000 


(1) 


(2) 


வரிசைதேவை எண்எண் 


பணிகளும் தேவைகளும் 


(3) மிககூடாததொகைகள் சட்டமன்றப்தொகுநிதியில்மொத்தம் பேரவையினால்சுமத்தப்பட்டது வாக்களிக்கப்பட்டது (ரூபாய்) 

(ரூபாய்) (ரூபாய்) 


வருவாய் 


15,96,60,000 


1,54,76,000 


17,51,36,000 


4,04,57,000 


4,04,57,000 


வருவாய் வருவாய் 


1,000 


1,000 


VIIIஆயத்துறை 

கடன்பொறுப்புகள் Xகருவூலகமும் 

கணக்குகளும் 
XIமாவட்டஆட்சியும் 

பலவகையும் XIIகாவல் 


வருவாய் 


100,30,62,000 


7,74,000 


100,38,36,000 


14 


வருவாய் மூலதனம் 


41,98,00,000 25,31,00,000 


41,98,00,000 25,31,00,000 


XIIசிறைகள் 


வருவாய் 


8,66,50,000 


8,66,50,000 


வருவாய் 


5,00,00,000 


5,00,00,000 


XIVஎழுதுபொருட்கள், 

அச்சடிமற்றும் 

நிர்வாகப்பணிகள் XVபொதுப்பணி 


வருவாய் மூலதனம் வருவாய் 


794,50,01,000 368,52,04,000 


3,16,68,000 49,76,67,000 


797,66,69,000 418,28,71,000 


1533,17,68,000 


23,24,000 


1533,40,92,000 


XVIஓய்வூதியம்மற்றும் 

பலவகையும் 


17 


வருவாய் மூலதனம் 


131,73,03,000 145,16,40,000 


131,73,03,000 145,16,40,000 


வருவாய் மூலதனம் 


31,74,92,000 

3,000 


31,74,92,000 

3,000 


XVIIகல்வி,விளையாட்டு, 

கலைமற்றும் 

கலாச்சாரம் 
XVIIIமருத்துவ 

உதவிமற்றும் பொதுமக்கள் 

சுகாதாரம் XXகுடிநீர்வினியோகம் 

மற்றும்துப்புரவு XXIவீடுகட்டுமானம் 


வருவாய் 


20,00,00,000 


20,00,00,000 


வருவாய் மூலதனம் 


1,000 1,62,45,000 


1,000 1,62,45,000 


வருவாய் 


19,99,01,000 


19,99,01,000 


15 


வருவாய் 


42,62,49,000 


42,62,49,000 


வருவாய் மூலதனம் 


47,05,83,000 28,55,00,000 


47,05,83,000 28,55,00,000 


XXIIநகரமேம்பாடு XXIII தகவல்மற்றும் 

விளம்பரம் XXIVதொழில்மற்றும் 

தொழிலாளர்நலம் அயல்நாட்டுவாழ் 

மலையாளிகள்நலமும் XXVஅட்டவணைஜாதி/ 

பழங்குடியினர், பிறபிற்பட்டோர்/ சிறுபான்மையோர் பிரிவுகளின்நலன் உட்பட்டசமூகநலன் 


24 


வருவாய் 


111,86,92,000 


.. 


111,86,92,000 


வரிசைதேவை எண்எண் 


பணிகளும் தேவைகளும் 


மிககூடாததொகைகள் சட்டமன்றப்தொகுநிதியில்மொத்தம் பேரவையினால்சுமத்தப்பட்டது வாக்களிக்கப்பட்டது 

ரூபாய் 

ரூபாய் 


ரூபாய் 


வருவாய் 


32,45,00,000 


32,45,00,000 


XXVIஇயற்கைசீற்றமீட்பு 

நடவடிக்கை 
XXVII கூட்டுறவு XXVIII 

பலவகை பொருளாதாரபணிகள் 


வருவாய் 


35,00,00,000 


35,00,00,000 


வருவாய் 


1,15,64,000 


1,15,64,000 


16 


XXIX 


விவசாயம் 


வருவாய் மூலதனம் 


1,000 200,28,74,000 


779,000 


1,000 200,36,53,000 


XXXஉணவு 


வருவாய் மூலதனம் 


436,07,18,000 

5,00,00,000 


436,07,18,000 

5,00,00,000 


மூலதனம் 


5,31,00,000 


5,31,00,000 


XXXIகால்நடை 

பராமரிப்பு XXXIIIமீன்பிடிப்பு 


31 


வருவாய் மூலதனம் 


82,66,38,000 74,94,13,000 


82,66,38,000 74,94,13,000 


வருவாய் 


4,000 


14,00,000 


14,04,000 


XXXIVவனம் 
XXXVபஞ்சாயத்து 


மூலதனம் 


110,00,00,000 


110,00,00,000 


வருவாய் 


526,18,38,000 


526,18,38,000 


34 35 


XXXVIகிராமமேம்பாடு 
XXXVII 
தொழிற்சாலைகள் 


வருவாய் மூலதனம் 


17,00,00,000 121,13,09,000 


17,00,00,000 121,13,09,000 


36 


XXXVIII 


நீர்பாசனம் 


வருவாய் 


23,20,04,000 


23,20,04,000 


37 


XXXIXமின்திட்டங்கள் 


வருவாய் மூலதனம் 


28,63,87,000 16,20,31,000 


28,63,87,000 16,20,31,000 


XLதுறைமுகங்கள் 


மூலதனம் 


150,00,00,000 


2,10,000 


150,02,10,000 


XLIபோக்குவரத்து 


வருவாய் மூலதனம் 


47,28,22,000 

1,000 


47,28,22,000 15,61,28,000 


15,61,27,000 


40 


17 


XLVIசமூகபாதுகாப்பு 

மற்றும்நலன் 


வருவாய் மூலதனம் 


1316,86,93,000 

1,43,96,000 


1316,86,93,000 

1,43,96,000 


மொத்தம் 


6784,05,21,000 


97,55,45,000 


6881,60,66,000 


